ஸ்ரீ மஹேஸாஷ்டகம்‌ 


உ 
சிவமயம்‌ 


ஸ்ரீ மஹாதேவ ஜயம்‌ 


தமிழ்‌ உரை 
றா. N. கங்காதரன்‌, 1.4., ).Litt., Ph.D 
| 
௮ [od ~ டி 
மப்பு 
ரர்‌ oft Teed TASER ॥ 2 ॥ 
ஜடாதஸ்தடாலம்பி” க“ங்கா“ப்ரவாஹம்‌ 
ஸ்புரந்நேத்ரதேஜஸ்க்ருதானங்க*தாசஹம்‌ | 
சிதாப*ஸ்மநிர்பூ*£ஷிதாமேஷதே*ஹம்‌ 
பமமூனாம்‌ பதிம்‌ ப*வ்யரூபம்‌ ப4ஜே(அ)ஹம்‌ ॥ 1 ॥ 


1. சடை முடியில்‌ தாங்கப்பட்ட கங்கை ஆற்றின்‌ வெள்ளத்தை உடையவரும்‌, 
ஒளிரும்‌ கண்ணின்‌ தேஜஸ்ஸினால்‌ மன்மதனை எரித்தவரும்‌, மயானச்‌ சாம்பலினால்‌ 
தன்‌ உடலனைத்தும்‌ அலங்கரிக்கப்பட்டவரும்‌, பசுக்களின்‌ பதியானவரும்‌, உலகின்‌ 


வடிவானவருமான (சிவபிரானாறை நான்‌ வழிபடுகிறேன்‌. 
ஊரின்‌ 
எளி க்‌ எள | 
வரிணன6 Ta 
ரர்‌ uf Teed எண ॥ 5 ॥ 


ஸ்ரீ மஹேஸாஷ்டகம்‌ 


ஹிமானீகி:ரித்‌“ரோஹிரூபம்‌ த:தா“னம்‌ 

ப4வானீமுகா“ லோகனே ஸாவதா-“னம்‌ | 
த்‌றக்‌“ரீவஸம்பத்ஸமூஹே நிதானம்‌ 

பமமூனாம்‌ பதிம்‌ ப*வ்யரூபம்‌ ப4ஜே(அ)ஹம்‌ ॥ 2 ॥ 


2. இமயமலைக்கு எதிரான உருவத்தைத்‌ தாங்குபவரும்‌, பார்வதியின்‌ முகத்‌ 
தைக்‌ காண்பதில்‌ தன்‌ கவனத்தை உடையவரும்‌, இராவணனின்‌ செல்வச்‌ செழிப்பிற்‌ 
குக்‌ காரணமானவரும்‌, உலகின்‌ வடிவானவருமான பசுக்களின்‌ பதியை நான்‌ வழி 
படுகின்றேன்‌. 


இமயமலையும்‌ பனிமண்டிக்‌ கிடப்பதால்‌ வெண்மைநிறம்‌. அது போல்‌ சிவனா 
ரும்‌ சாம்பல்‌ பூசி வெண்மையாகக்‌ காணப்படுகின்றார்‌. 


கோணி 
டே “௮ அ 

ண்ணா | 

ரர்‌ எரர்‌ எனக்‌ எண ॥ 5 ॥ 
த்ரியாலத்ரஸத்த்ரைபுரப்ரெளட“றத்ரும்‌ 

பினாகப்ரபா“நாறிதானந்தமித்ரம்‌ | 
மஹேந்த்‌“ராதி“வ்ருந்தா“ரகாஜ்ஜாதக்ருத்யம்‌ 

பமமூனாம்‌ பதிம்‌ ப*வ்யரூபம்‌ ப4ஜே(அ)ஹம்‌ ॥ 3 ॥ 


3. முப்புரத்தில்‌ இறுமாப்புடனிருந்த பகைவர்களை தன்‌ திரிசூலத்தினால்‌ அச்சு 
றுத்தியவரும்‌, பினாகமென்னும்‌ தன்‌ வில்லின்‌ ஒளியினால்‌ அனந்தனின்‌ நண்பர்களை 
அழித்தவரும்‌, மஹேந்திரர்‌ முதலான தேவர்களின்‌ கூட்டத்தினால்‌ தான்‌ செய்ய 
வேண்டியதை நினைவுறுத்தப்பட்டவரும்‌, உலகின்‌ வடிவானவருமான பசுக்களின்‌ 
பதியை நான்‌ வழிபடுகின்றேன்‌. 
ணாள! 

க்காக க | 

௮ 

ரர்‌ uf எனக்‌ எண IX Il 
பு ஐங்கா:தி*நாதோ”:பவீதாபி*ராமம்‌ 

மஹாகாலிகாலிங்க*“னோத்‌“தா“மகாமம்‌ | 
லஸந்நீலகண்ட “த்‌“யுதித்‌*யோதிதாறம்‌ 

பமமூனாம்‌ பதிம்‌ ப*வ்யரூபம்‌ ப4ஜே(அ)ஹம்‌ ॥ 4 ॥ 


ஸ்ரீ மஹேஸாஷ்டகம்‌ 


4. அரவங்களின்‌ தலைவனை அழகிய உபவீதமாக (பூணூல்‌ போன்று) அணிந்த 
வரும்‌, மகாகாளியை அணைப்பதினால்‌ தன்னுடைய இச்சை தூண்டுவிக்கப்பட்ட 
வரும்‌, ஒளிரும்‌ நீலநிறக்‌ கழுத்தின்‌ ஒளியினால்‌ நாற்றிசையும்‌ ஒளிரச்‌ செய்தவரும்‌, 
உலகின்‌ வடிவானவருமான பசுக்களின்‌ பதியை நான்‌ வழிபடுகின்றேன்‌. 


௮ மே (கி | 
ர்‌ ahd எனக்‌ எண Il ll 
த்‌*விஷத்‌*வைத்ய முண்டா“வலீ ஹ்ருத்‌*யஹாரம்‌ 
க்ருபாவாரிஸம்பா“விதஸ்விபப்‌*ருத்யம்‌ | 
முதா: ஸ்வீக்ருதோத்‌“தா:மகைராதக்ருத்யம்‌ 
பமமூனாம்‌ பதிம்‌ ப*வ்யரூபம்‌ ப(ஜே(அ)ஹம்‌ ॥ 5 ॥ 


5. பகைவர்களான அரக்கர்களின்‌ மண்டை ஓடுகளை மார்பில்‌ மாலையாக 
அணிந்தவரும்‌, தன்னுடைய அருள்‌ பெருக்கினால்‌ தன்னுடைய கணக்‌ கூட்டங்களை 
கெளரவித்தவரும்‌, வேடுவனின்‌ தொழிலை மகிழ்ச்சியுடன்‌ ஏற்றுக்‌ கொண்டவரும்‌, 
உலகின்‌ வடிவானவருமான பசுக்களின்‌ பதியை நான்‌ வழிபடுகின்றேன்‌. 


கக்‌ எரி வர | 


ரர்‌ ஈர்‌ எனக்‌ எண ॥ 6 ॥ 
குடா£ரம்‌ வரம்‌ த*க்ஷஹஸ்தே ப்ரறஸ்தம்‌ 

குரங்கா“ பயம்‌ வாமபாணெள ஸ்ப்ருமந்தம்‌ | 
ரதீநாயகம்‌ சாருகாந்த்யா ஹஸந்தம்‌ 

பமமூனாம்‌ பதிம்‌ ப*வ்யரூபம்‌ ப4ஜே(அ)ஹம்‌ ॥ 6 ॥ 


6. சிறந்த கோடலியை வலது கையில்‌ பிடித்து அருள்‌ பாலிப்பவரும்‌, 
மானுக்கு அபயமளிப்பதற்காக இடது கையால்‌ தொட்டுக்‌ கொண்டிருப்பவரும்‌, 
தன்னுடைய அழகிய தோற்றத்தினால்‌ மன்மதனை எள்ளி நகையாடுபவரும்‌, உலகின்‌ 
வடிவானவருமான பசுக்களின்‌ பதியை நான்‌ வழிபடுகின்றேன்‌. 


விண்ணி 
னர்‌: விளி | 
வானி என: ன்‌ 


ரர்‌ ahd எனக்‌ எண ॥ 6 ॥ 


ஸ்ரீ மஹேஸாஷ்டகம்‌ 


ரவீந்த்‌*வக்‌*னிநேத்ரைர்‌ஜக *த்‌* யோதயந்தம்‌ 
முஹுர்னத்ர்த்தனை: கின்னரீர்மோஹயந்தம்‌ | 

த்‌“ ருக*“ந்தைஸ்ஸுரஸ்த்ரீ மன:கூஷாபாயந்தம்‌ 
பமமூனாம்‌ பதிம்‌ ப*வ்யரூபம்‌ ப4ஜே(அ)ஹம்‌ ॥ 7 ॥ 


7. சூரியன்‌, சந்திரன்‌, நெருப்பு முதலாகிய கண்களால்‌ இவ்வுலகை பிரகாசிக்‌ 
கச்‌ செய்பவரும்‌, மேலும்‌ தன்னுடைய நடனங்களால்‌ கின்னரஸ்த்ரீக்களை பரவசப்‌ 
படுத்துபவரும்‌, தேவமடந்தையரின்‌ மனத்தை தன்‌ கடைக்கண்ணால்‌ கலக்க மடை 
யச்‌ செய்பவரும்‌, இவ்வுலகின்‌ வடிவானவருமான பசுக்களின்‌ பதியை நான்‌ வணங்‌ 
குகின்றேன்‌. 


னார்‌ ராக TITAN | 

ரர்‌ uf எனக்‌ எண ॥ ௪ ॥ 
து கூலம்‌ பரித்யஜ்ய க்ருத்திம்‌ வஸானம்‌ 

விமானம்‌ விஹாயாங்ரயந்தம்‌ ஸ்மமானம்‌ | 
உமாஸங்க“மே யோகி:நாமப்யனூனம்‌ 

பமமூனாம்‌ பதிம்‌ ப*வ்யரூபம்‌ ப4ஜே(அ)ஹம்‌ ॥ 8 ॥ 


8. பட்டாடையை விலக்கித்‌ தோலாடையை அணிந்தவரும்‌, வானைவிட்டு 
மயானத்தை நாடியவரும்‌, உமையுடன்‌ கூடி யோகிக்களுக்கும்‌ குறைவற்று அருள்‌ 
பாலிப்பவரும்‌, இவ்வுலகின்‌ வடிவானவருமான பசுக்களின்‌ பதியை நான்‌ வணங்கு 
கின்றேன்‌. 


கள்ளர்‌ எள்ளி கட 

ரால்‌ எ: படபட பயன்‌ 
கன எளி எனனை: TH: 

இள: சின்னாள்‌ எனன: ॥ 6 ॥ 


கவீந்த்‌“ரப்ரதாபக்ஷித்மோக்தமேதத்‌- 
மஹேஸமாஷ்டகம்‌ ய: படே”த்‌*யேகசித்த: | 
கரே தஸ்ய ஸர்வா மஹாஸித்‌* தய: ஸ்யு: 
ஸிவ: ப்ரீதிமாப்னோதி கு*ஹ்யேங்வரீ மா: ॥ 9 ॥ 


9. கவீந்திரர்‌ பிரதாபமல்லர்‌ இயற்றிய எட்டுசெய்யுட்களைக்‌ கொண்ட இந்த 
பரமனின்‌ துதியை எவரொருவர்‌ ஒருமைப்பட்ட மனதுடன்‌ படிக்கின்றரோ அவரது 
கையில்‌ ஸித்திகள்‌ அனைத்தும்‌ வந்தடைகின்றன. குஹ்யேச்வரியின்‌ நாயகரான 
சிவனாரும்‌ மனமகிழ்ச்சி அடைகின்றார்‌. 


ஸ்ரீ மஹேஸாஷ்டகம்‌ 
ST TUT ATR ATT என எரர்‌ எனால்‌ ஸ்ர ॥ 


இதி நேபாள பூஃப கவீந்த்‌₹ர ப்ரதாபமல்ல விரசிதம்‌ 
மஹேமாஷ்டகம்‌ ஸம்பூர்ணம்‌ ॥ 


நேபாள மன்னர்‌ கவீந்த்ரர்‌ ஸ்ரீ பிரதாபமல்லர்‌ இயற்றிய 
மஹேசாஷ்டகம்‌ முற்றிற்று 


உரையாசிரியர்‌ குறிப்பு: 


(இவ்வுலகில்‌ உயிர்களனைத்தும்‌ பசுக்கள்‌ என்றும்‌, அவைகளின்‌ நாயகனான 
பரமன்‌ பதி என்றும்‌, சைவசித்தாந்தம்‌ கூறுகிறது. வெகு அழகான பதங்களுடன்‌ எட்டு 
பாக்களைக்‌ கொண்ட இந்த துதியில்‌ நேபாள மன்னர்‌ வழிவந்த பிரதாபமல்லர்‌ 
பசுக்களின்‌ பதியான சிவனாரைப்‌ போற்றி பணிகின்றார்‌. இவை புஜங்க பிரயாதம்‌ 
என்னும்‌ விருத்தத்தில்‌ அமைந்துள்ளன. இதன்‌ இலக்கணம்‌ ஒவ்வொரு அடியிலும்‌ 
நான்கு 'ய - கணம்‌' என்னும்‌ அமைப்பாகும்‌. அதாவது ஒரு குறில்‌ எழுத்தும்‌ அடுத்து 
இரண்டு நெடில்‌ எழுத்துக்களும்‌ கொண்டது ஒரு ய - கணமாகும்‌;) 


சிவம்‌ 


ஸ்ரீ மஹேஸாஷ்டகம்‌ 


